அங்கம்‌ ஹரே: புலக பூஷணமாச்ரயந்தீ 
ப்ருங்காங்கனேவ முகுலாபரணம்‌ தமாலம்‌! 

அங்கீக்ருதாகில விபூதிரபாங்க லீலா 
மாங்கல்யதாகஸ்து மம மங்கல தேவதாயா:! 


மொட்டுக்களால்‌ அழகிய தமாலமரத்தை பெண்‌ வண்டு 
சுற்றித்தவழ்வது போல்‌ ரோமாஞ்சமெய்திய ஸ்ரீஹரியின்‌ 
மார்பில்‌ தவழும்‌ மங்கல தேவதையான லக்ஷ்மிதேவியின்‌ 
கடைக்கண்‌ அழகு - அது அனைவருக்கும்‌ ஜச்வர்யததை 
நல்குவது - எனக்கு மங்களம்‌ தருவதாகுக! 


முக்தா முஹு: விதததீ வதே முராரே 
ப்ரேமத்ரபாப்ரணிஹிதாநி கதாகதாநி! 
மாலா த்ருசோ: மதுகர்வ மஹோத்பலே யா 
ஸா மே ஸ்ரீயம்‌ திசது ஸாகரஸம்பவாயா:!! 
மலர்ந்து பரந்த உத்பலபுஷ்பத்தில்‌ தேன்‌ வண்டு போல்‌ 
முராரியான நாராயணனுடைய முகத்தில்‌ ப்ரேமையுடனும்‌, 
வெட்கத்துடனும்‌ மெல்ல மெல்ல போவதும்‌ வருவதுமான 
லக்ஷ்மி தேவியின்‌ கடைக்கண்‌ தொடர்‌ எனக்கு ஜச்வாயததை 
கொடுக்கட்டும்‌. 
2 


விச்வாமரேந்த்ர பல்‌ த்ற தானதக்ஷம்‌ 
ஆனந்தஹேது ரதிகம்‌ முரவித்விஷோபபி! 
ஈஷந்நிஷ்தது மயி க்ஷண மீக்ஷணார்தம்‌ 
இந்தீவரோதரஸஹோதரமிந்திராயா:!! 
எல்லா தேவர்களுக்கும்‌ தலைமையான - இந்திர 
பதவியை - கொடுக்க வல்லதும்‌, ஸ்ரீமந்நாராயணனுக்கும்‌ அதிக 
மகிழ்ச்சியை கொடுப்பதும்‌, நீல ஆம்‌ பல்‌ பூபோன்றதுமான 
லக்ஷ்மி தேவியின்‌ அரைக்கண்பார்வை என்னிடம்‌ ஒரு 
நொடியாகிலும்‌ நிலை பெறட்டுமே! | 


| 
i 
| 


ஆமீலிதாக்ஷமதிகம்ய முதா முகுந்தம்‌ . 
ஆனந்த கந்த மநிமேஷ மனங்கதந்த்ரம்‌। 
ஆகேகரஸ்தித கநீநிக பக்ஷநேத்ரம்‌ 
பூத்யை பவேத்‌ மம புஜங்கசயாங்கநாயா:!! 
சற்றே மூடிய கண்களையுடைய முகுந்தனை மகிழ்ச்சி 
யுடன்‌ அடைந்து - (ஆனந்தத்தின்‌ மூலகாரணமாயும்‌, 
மறைவில்லாததுமான காம்சாஸ்‌ திரமயமாகியவர்‌ அவர்‌ -) சற்று 
சாய்வாக நிற்கும்‌ கருவிழியும்‌, இமையும்‌ கொண்ட லக்ஷ்மி 
தேவியின்‌ கண்‌ எனக்கு ஐவசர்யத்தை பயக்கட்டும்‌. 


(5) 


பாஹ்வந்தரே மதுஜித: ச்ரிதகெளஸ்துபே யா 
ஹாராவலீவ ஹரிநீலமையீ விபாதி! 

காமப்ரதா பகவதோஃபி கடாக்ஷமாலா 
கல்யாணமாவஹது மே கமலாலயாயா:!! 


மஹாவிஷ்ணுவின்‌ கெளஸ்துபம்‌ கொண்ட மார்பில்‌ 
இந்திர நீல மணிஹாரம்‌ போல்‌ விளங்குவதும்‌, பகவானுக்கே 
காமத்தை கொடுப்பதுமான லக்ஷ்மி தேவியின்‌ கடைக்கண்‌ 
தொடர்‌ எனக்கு மங்களத்தை உண்டாக்கட்டும்‌. 


(வ்‌ 
த்‌ 
த | 


காலாம்புதாலிலலிதோரஸி கைடபாரே: 
தாராதரே ஸ்புரதியா தடிதங்கனேவ! 

மாது: ஸமஸ்தஜகதாம்‌ மஹனீயமூர்தி: 
பத்ராணி மே திசது பாகவநநதனாயா:!! 


கைட பனை வதைத்த மஹாவிஷ்ணுவின்‌ கருநீல மேகம்‌ 
போன்ற சீரிய மார்பில்‌, மேகத்தின்‌ மேல்‌ விளங்கும்‌ மின்னல்‌ 
கொடிபோல்‌ பிரகாசிக்கன்றதே ஜகன்‌ மாதாவின்‌ மேன்மை 
தங்கிய வடிவம்‌, அது எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும்‌. 


(7) 


ப்ராப்தம்‌ பதம்‌ ப்ரதமத: கலு யத்ப்ரபாவாத்‌ 
மாங்கல்யபாஜி மதுமாதினி மன்மதே ந! 

மய்யாபதேத்‌ ததிஹ மந்தரமீக்ஷணாரதம்‌ 
மந்தாலஸ ம்‌ ச மகராலய கனய்காயா:!! 


i 


பாறகடலின்‌ மகளான மஹாலக்ஷ்மியின்‌ மெலான 

கடைக்கண்‌ என்மேல்‌ சிக்கெனப்பதியட்டும்‌. அதன்‌ 

வலிமையாலன்றோ மன்மதன்‌, முதலில்‌ மதுவரக்கனை 

வீழ்த்திய மஹாவிஷ்ணு வினிடத்தில்‌ இடம்‌ பெற்றான்‌! 
(8) 


. = ப 
i | 


ததயாத்தயானுபவனோ தரவிணாம்புதாராம்‌ 

அஸ்மின்‌ அகிஞ்சன விஹங்கசிசெள 

விஷண்ணே! 

துஷ்காமகாமமபநீய சிராய தூரம்‌ 

நாராயணப்ரணயின்‌ி நயனாம்புவாஹ:!! 
ஸ்ரீநாராயணரின்‌ ப்ரியையான லக்ஷ்மியின்‌ கடாக்ஷம்‌ 
என்ற கார்மேகம்‌ தயவு என்ற காற்றுத்துணையுடன்‌, வெகு நாள்‌ | 
செய்த பாபமாகிய கோடையை நீக்கி பணமாகிய நீர்மழையை 
இந்த ஏழை சாதகக்குஞ்சின்‌ மேல்‌ பொழியட்டும்‌. 


இஷ்டாவிசிஷடமதயோஃபி யயா தயார்த்ர- 
த்ருஷடயா தரிவிஷ்டபபதம்‌ ஸுலபம்‌ லபந்தே। 
தருஷடி: பரஹ்ருஷ்டகமலோதரதீப்திரிஷ்டாம்‌ 
புஷ்டிம்‌ கருஷ்ஷட மம புஷ்கரவிஷ்டராயா&3॥ 
சாதராரண புத்திமான்களும்‌ தயைததும்பும்‌ எந்தகண்‌ 
பார்வையால்‌ மூவுலகத்தலைமைப்பதவியை கூட சுலபமாகப்‌ 
பெறுகின்றனரோ, அந்த மலர்ந்த தாமரை மலரை யொத்த 
பார்வை-தாமரைமலரில்‌ வீற்றிருக்கும்மஹா லக்ஷ்மியின்‌ 
பார்வை-என்‌ விருப்பத்தை நிறை வேற்றட்டும்‌. 
B 


கீர்தேவதேதி கருடத்வஜஸு-ந்தரீதி 
சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி। 
சிருஷ்டிஸ்திதி ப்ரலய கேலிஷுஸம்ஸதிதாயை 
தஸ்யை நம£த்ரிபுவன குரோஸ்‌ தருண்யை। 


மூன்று உலகங்களுக்கும்‌ ஒரே நாயகரான பரமேச்வர 
னுக்கு உலகை ஆக்கவும்‌, நிலைபெறச்‌ செய்யவும்‌, அழிக்கவும்‌ 
ஆன விளையாட்டில்‌ உடனிருக்கும்‌ பத்நியாக “ஸரஸ்வத 
எனவும்‌, லக்ஷ்மி எனவும்‌, சாகம்பரீ எனவும்‌, சந்திரசேக 
ரரின்பிரியை எனவும்‌ விளிக்கப்பட்ட அவ்வனனைக்கு 
நமஸ்காரம்‌. 


ஸ்ரீ£த்யை நமோஸ்து சுபகாமபலப்ரஸத்யை 
ரத்யை நமோஸ்து ரமணீய குணர்ணவாயை 
சக்த்யை நமோஸ்து சதபத்ர நிகேதநாயை 
புஷ்ட்யை நமோஸ்து புருஷோத்தம 
வல்லபாயை। 


நாம்‌ செய்க நற்செயல்களின்‌ பயனை கொடுக்கும சுருதி 
என்றறியப்படுபவளுக்கும்‌, இனிய குணங்களுக்கு கடல்‌ 
போன்றிருக்கும்‌ ரதிக்கும்‌, தாமரையை இருப்பிடமாகக்‌ 
கொண்ட சக்திக்கும்‌, புருஷோத்தமன்‌ ப்ரியையான புஷ்டிக்கும்‌ 
நமஸ்காரம்‌, நமஸ்காரம்‌, நமஸ்காரம்‌. 


9 


நமோஸ்து நாலீக நிபானனாயை 
நமோஸ்து துக்தோததி ஜன்ம பூம்யை। 

நமோஸ்து ஸோமாம்ருதஸோதராயை 
நமோஸ்து நாராயணவல்லபாயை। 


தாமரை மலரொத்த முகமுடையவளும்‌, பாற்கடலை 
பிறந்த இடமாகக்கொண்டவளும்‌, சந்திரன்‌, அமிர்தம்‌ வெற்றின்‌ 
சகோதரியாயும்‌ இருக்கிற ஸ்ரீநாராயணரின்‌ ப்ரியையான 
ல்க்ஷ்மிதேவிக்கு நமஸ்காரம்‌, நமஸ்காரம்‌, நமஸ்காரம்‌. 
(13) 


ஏச எரர்‌ கள ள்‌ 11 
ஸ்ம்பத்கராணி ஸகலேறந்தரிய நந்தனாநி 
ஸாம்ராஜய தான விபவானி ஸரோருஹாக்ஷி 
தவத்வந்தனாநி துரிதாஹரணோத்யதாநி 
மாமேவ மாதரநிசம்‌ கலயந்து மான்யே। 
ஹே தாமரைமலர்‌ போன்றகண்‌ உடையவளே! செல்வம்‌ 
கொழிப்‌ பனவும்‌, கரணங்களைனைத்தையும்‌ மகிழ்விப்பனவும்‌, 
சக்ரவர்த்தி பவியை நல்குவனவும்‌, பாபங்களை ப்போக்குபவன 
வுமான உன்னை வணங்கல்கள்‌ என்னையே சாரட்டும்‌. 


(14) 


r Tee: | 


யத்கடாக்ஷஸமுபாஸனாவிதி 
ஸேவகஸய ஸகலார்த்தஸம்பதஃ 
ஸந்தநோதி வசனாங்க மானலை 
த்வாம்‌ முராரிஹ்ருதயேச்வரீம்‌ பஜே 


எந்த அம்பிகையின்‌ வழிபாடு, வழிபடுபவனுக்கு 
எல்லா வித செல்வங்களையும்‌ நல்குமோ, அந்தவிஷ்ணு 
பத்னியை முக்கரணங்களாலும்‌ சேவிக்கிறேன்‌. 
(15) 
ARTE ANITET 
ர்‌ | 


ஸரஸில்தில்யே ஸரோஜ ஹஸ்தே 
தவல தமாம்சுக கந்த மால்யசோபே। 
பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞோ 
த்ரிபுவன பூதிகரி ப்ரஸ்த மஹ்யம்‌।! 
தாம்ரைமலரில்‌ வீற்றிருப்பவளே! கையில்‌ தாமரையை 
கொண்டவளே! மிகவெண்மையான துகில்‌, சந்தனம்‌ மாலை 
இவற்றால்‌ அழகதியவளே! இனியவளே, மதிப்‌ பிறகுரிய 
ஹரிப்ரியே! மூவுலதிற்கும்‌ ஜச்வர்யம்‌ நல்குபவளே எனக்கு 
மனமுவந்து அருள்வாயாக! 


(16) 


திக்ஹஸ்திபி: கனக கும்ப முகாவஸ்ருஷ்ட 
ஸ்வர்வாஹின்‌ விமல சாரு ஜலப்லுதாங்கம்‌। 
ப்ராதரநமாமி ஜகதாம்‌ ஜனனீமசேஷ 
லோகாதிநாத க்ருஹீணி மம்ருதாப்திபுதாம்‌।। 
11 


திக்கஜங்கள்‌, தங்கக்குடங்களின்‌ வழியே பெருகச்செய்த 
ஆகாசகங்கை நீரால்‌ நனைந்த உடலையுடையவளும்‌, 
உலகனத்துக்கும்‌ தாய்‌ ஆனவளும்‌, உலக நாயகரான விஷ்ணுவின்‌ 
ப்ரியையானவளும்‌, பாற்கடல்‌ யபெண்ணுமாகிய லக்ஷ்மி 
தேவியை வணங்குதிறேன்‌. 


கமலே கமலாக்ஷவல்லபே த்வம்‌ 
கருணா பூரதரங்கிகை ரபாங்கை 
அவலோகய மாமகிஞ்சனானாம்‌ 
பரதமம்‌ பாத்ரமக்ருத்ரிமம்‌ தயாயாஃ1 
மஹாலக்ஷ்மி! மஹாவிஷ்ணுவின்‌ பிரியே! நீ கருணை 
ததும்பும்‌ கடாக்ஷங்களால்‌, மிக எழயானவர்களுக்குள்ளே 
இரக்கம்‌ காட்டவேண்டிய முதல்‌ நபரான என்‌ மேல்‌ 
- பார்த்தருள்வாயாக! 


ஸ்துவந்தி யே ஸ்துதிபிரமூபிரன்‌ வஹம்‌ 
தரயீமயீம்‌ த்ரிபுவன மாதரம்‌ ரமாம்‌। 
குணாதிகா குருதர பாக்ய பாஜினோ (பாஜனா$?) 
பவந்தி தே புவி புதபாவிதாசயா31 
மூன்று வேதங்களே உருவான த்ரிலோகம ாதாவான 
லக்ஷ்மி தேவியை இந்தஸ்‌ தோச்ரங்களால்‌ தினந்தோறும்‌ 
ஸ்தோத்ரம்‌ செய்பவர்‌ குணம்‌ மிக்கவராயும்‌, மிகப்பெரிய பேறு 
பெற்றவராயும்‌, அறிஞர்‌ போற்றும்‌ கருத்து கொண்டவராயும்‌ 
ஆவர்‌. 
கனகதாரா ஸ்தோத்ரம்‌ முற்றிற்று 
12 


